பிஸ்மில்லா 


பரப்பிர்மப் பதிகம் 


மதுரைத் தமிழ்ச்சங்க வித்தியான் 

சோக்கும் 
ஸ்ரீமான்- எம் . கே . சம்: 
அப்துல் காதிறு ராவுத்தர் 

சாஹிப் பஹ தார் 
மவர்களால் இயற்றியது . 


வெளியீடு 
பஞ்சசக்தி புத்தக சாலை 

ந . 40 , 25- வது விதி, 
போல் பெட்டி தெ . 1051 

இரங்கோன் 


முதல் விலை அது 2. 


T 47 


Isura 


1 


80 APR 1926 


5667 


INTRODUCTION . 


The work " Para Brahma Pathikam 
of the 96 kinds of poetical productions in Tamil 
It is a poem of ten stanzas. The peculiarity that 
characterises these stanzas is that they art full of 
thoughts and imaginations and the authorMr. M.K. 
M. Abdul Kadir Sahib , the Special Magistrate of 
Ilayangudi, has most wonderfully , nay , most envi 
ably , succeeded in composing the said work for 
the benefit of his fellow creatures who are interested 
in Tamil Literature . As the author has secured 
very valuable certificates from many of the eminent 
scholars in Tamil Literature, I need scarcely say 
that he has expressed his noble sentiments in 
noble language 


I hope that the public will be very proud of 
this small work which is eminently useful. 


Paramakudi 


K. S. NARASIMMACHARI, 
Deput Tahsildar and 

Sub -Magistrate 


1903 . 


Varanas 


2 


" Para Brahma Pathikam " is the title of the 
short poem composed by Mr. M. K. M. Abdul 
Khadir Ravuther of Sodugudi, Special Magistrate of 
llayungudi. The simple and flowing style, the 
beauty of expression and the liberal and noble 
sentiments adopted by the author can never fail 
to create a favourable impression in the minds of 
Tamil scholars and it is a matter for congratulation 
that our Tamil land has an ardent lover of Tamil 
in the author , a young Mahomedan under - graduate 
of culture and position and of sweet and amiable 
temper . I wish him all succes in his poetical 
attempt. 


15th Dec. 1903 , 


Madura . 


S. SWAMINATHA AIYAR , 
Teacher , S. H. School, Madura , 

& Late Secretary, 
Madura Tamil Sangam . 


184402 


CEAT COM 500 000 


3 


சிறப்புப்பாயிரம் 


ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த மங்கலம் ஆத்திரதிசாலிட 

சமஸ்கிருத வித்வான் பிரும்மஸ்ரீ 
இராயலு ஐயங்கார் அவர்கள் குமாரரும் 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்து வித்துவானுமா 

மாகிய 
பிரும்மஸ்ரீ ஸ்ரீ நிவாசையங்காரவர்க ளியற்றியது . 


வெண்பா . 


எத்திக்கு மார்கவிஞ ரேத்த வமுதமெனத் 
தித்திக்கும் வண்டமிழிற் செப்பினான் - முத்திக் 
கதிக மகா சாதனமே யானபரப் பிர்மப் 
பதிகமப்துல் காதிறுபூ பன் . 


18442 


மதுரைத் தமிழ்ச்சங்க வித்துவான் 

சோழவந்தான் மகா--- ஸ்ரீ , 
அ . சண்முகம்பிள்ளை அவர்கள் இயற்றியது 


வெண்பா . 
முப்பூக் குலவுபுகழ் மொய்த்தபாப் பிர்மத்திற் 
கற்பூக்கு மோர்பதிக மாக்கினான் - கற்பகமுஞ் 
சங்கோசங் கொள்கொடையு தாரனப்துல் காதிறிதற் 
கெங்கோச மானங்காண் பேம் . 


காகூர் வித்வஜனசேகரரும் மதுரைத் தமிழ்ச்சங்க 

வித்வானுமாகிய மகா -ா -ள - ஸ்ரீ 
குலாம்காதிறு நாவலரவர்களியற்றியது 


வெண்பா . 


சோதுகுடி வாழுமப் துல்கா திறு கவிஞன் 
பாதி குடி கொண்ட பரப்பிர்ம - மீது 
பதிகமொன்று பாடினான் பாரி லெவர் தாம் 
அதிகமவன் போற்கற் றவர் . 


மதுரைத் தமிழ்ச்சங்கத்து வித்வானும் , விவேகபாது 

பத்திராதிபருமாகிய மகா--- ஸ்ரீ 
எம் . ஆர் . கந்தசாமிக் கவிராயர் அவர்கள் 

இயற்றியவை. 


ஆசிரிய விருத்தம் . 
திருமருவு சோது குடி நகரில்வந்து 

செல்வமுட னீகை நலஞ் சிறந்துராளுங் 
கருணைமிகு மனமுடைய கலிங்கிமீமு 

கனிநாமன் செயுந் தவத்தாற் கவினத்தோன்றிப் 
பெருமைதரு மாங்கிலமுந் தமிழுங்கற்றுப் 

பிரசங்க வலிபடைத்துப் பெரியோர்பக்கம் 
ஒருமையுளத் தன்பருமை வேண்டுதோறு 

முபகரித்தன் முதற்பலவு முற்றமேலோன் . 


5 


எவ்வுயிரு மிடுக்கணுறா தின்பமேவி 

யிருப்பதுவே வேண்டுமென வெண்ணிவாழ்வோ 
னௌவியத்தாற் கலகமிட்டோ ரெவரானாலு 

மவாவர்க்குத் தக்கதண்ட மாற்றியன்னார் 
செவ்வையுறப் புரிநீதி யதிகாரத்தாற் 

சிறப்புற்றோன் கவிஞர் பலர் சினேகங்கொண்டோ 
னவ்விவிழி மடவியர்க்கு மதனன் போல்வா 

னற்கவிதை பலவியற்றி நனிசீருற்றேன், 
காப்பு மொழி புகலாத நாவான் அப்துல் 

காதிறுநா வலன் றனது கல்விமாண்பாற் 
பரப்பிர்மப் பதிகமொன்று புகன்றான் வாங்கிப் 

படித்து மனம் பூரித்தேம் பலருமீது 
தாப்பெரிது மகிழ்வடைவ ரெனவச்சிட்டுத் 

தந்தனனாற் சிவகங்கைத் தலத்துவக்கீல் 
வரப்பெரிய னெழிற்சீனி முருகமேலோன் 

மாநிலமெல் லாங்கீர்த்தி மல்கமாதோ. 


( 
க 
) 


திருவாவடுதுறை யாதீன மகாவித்வான் திரிசிரபுரம் 
ஸ்ரீமீனாக்ஷிசுந்தரம் பிள்ளையவர்கள் மாணாக்கராகிய சோடச 

அவதானம் மகா- ~~ -ஸ்ரீ 
கலியாணசுந்தரம் பிள்ளையவர்கள் இயற்றியது . 

வெண்பா . 
கம்பன்றான் சொன்னானா காளமே கப்புலவன் 
நம்படிக்கா சுத்தா னவின்ரானா - கும்பமுனி 
சொன்னானா சோ துகுடித் தூயனப்துல் காதிறுரை 
பொன்பரப்பிர் மப்பதிகம் போல் , 


மானாமதுரை சப் ரிஜிஸ்டிரார் மகா - ள - ஸ்ரீ 
பார்த்தசாரதி நாயுடு அவர்களியற்றியது . 


நேரிசை வெண்பா . 


ஆரணங்க ளோது மரியபாப் பிர்மமேற் 
பூரணமா வோர்பதிகம் போற்றினான்-- யாரெனிலோ 
சோதுகுடி கன்னகாப் துல்காதி றென்றகலை 
மாது குடி கொண்டருளு மன் . 

. 


சிவகங்கை மகாபா - ள - ஸ்ரீ 


முஹம்மதிஸ்மால் பாவலரவர்களியற்றியது . 


ஆசிரியவிருத்தம் . 


அடிதோறும் கட்டாய்க் கற்பனையாய்மிக்க 

வலங்கார மாயமுதா யருமையாகப் 
படிமீதிற் பரப்பிர்மப் பதிகங்கேட்ட 

பாவலர்க்கா னந்தமுறப் பகர்ந்தான்பண்பாய்த் 
துடியிடைத் தோகையராடுஞ் சுனைகள் குழுஞ் 

சோதுகுடித் தீன் குலத்தி லுதித்த தூயோன் 
கடிகமழு மலர்ப்புயத்தான் கலிங்கிமீறா 

கனிசுத னப்துல்காதீர் கலைவல்லோனே . 


7 


திருச்செங்கோடு முத்தமிழ் வித்துவான் மகரா- -ஸ்ரீ , 
சே . கு . விசாகப்பெருமாள் முதலியாரவர்கள் 

இயற்றியவை . 
காவளஞ்சே ரிரங்கோனி லானசெரி மாஜிஸ்திரேட் 

கண்ய வான்பூ 
மாவளஞ்சேர் மால்மதுரைப் பிள்ளைமகிழ் சமுகவித்து 

வானப்ர சங்க 
சாவளஞ்சேர் செந்தமிழ்நா வலன் செய்யப் பப்பெரியன் 

நவிலக் கற்ற 
பாவளஞ்சேர் மாணவரிற் சிறப்புடையோன் ஆங்கிலமும் 

பயின்றவல் லோன் , 
அன்னவயற் சோதுகுடி யணிநகரி லவதரித்தோ 

னன்பான் மிக்கோன் 
கன்னன்மணி தருமிளையான் குடியதனி னீதியதி 

கார தீரன் 
சொன்ன மொழி தவறாதோன் மடவியர் கண் மடலெழுது 

சுமுக னென்னாற் 
பன்னமுடி யாப்புகழோ னப்துல்காதி றவென்னும் 

பாவல் லோன் றன் . 
மனத்திருக்குந் தேவவிசு வாசமுல கினர்பலரும் 

மருவ வேண்டி 
அனைத்துயிர்க்கும் இறையாகும் பரப்பிர்மத் துதிப்பதில் 

மறைந்தான் கற்றோர் 
இனத்திருக்கும் எல்லவரு மினிப்பதிகம் பெற்றேமென் 

றிசைப்பா சோர்பா 
சினைத்திருக்கு மவர் வீடு பெறுவரிதன் பெருமையென்னால் 

நிகழ்த்தற் பாற்றோ. 


8 


சிவகங்கை ஸ்ரீபஞ்சாக்ஷரம்பிள்ளையவர்கள் குமாரர் 
மகா 1ா - ஸ்ரீ கணபதியா பிள்ளையவர்கள் 

இயற்றியது . 


கழினெடிலடியாசிரிய விருத்தம் . 
சீர்மருவச்சிறைச் சிகிகண்சேர்க்குஞ் சீதச்செழுமலர்ப் பூம்பொ 

ழிலுகுக்குந்தேன்காறேக்கக் 
கூர் மருவப்பல் வளங்கண் குலாவுஞ் சோது குடியிற்றீன் குலத்துதி 

த்தகோமானாளும் 
கார்மருவுங்காதலனற்க லுங்கி மீறான் கனிதவத்திற்கனிக் 

துதித்தகருணைக் காதல் 
பார்மருவப் பாப்பிர்மப் பதிகம்பண்பாய்ப் பகர்ந்தனனப் 

துல்காதர்பாவல்லோனே . 


முற்றிற்று 


( 
o 


9 


பிஸ்மில்லா ஹிர்சகுமானிர்ரகீம் . 
பரப்பிர்மப்பதிகம் . 


காப்பு . 

நேரிசை வெண்பா. 
சீர்பூக்கு மானந்த சித்துபாப் பிர்மதின் மேற் 
பேர் பூக்கு மோர்பதிகம் பேசுவதற் கேர் பூக்கும் 
பொற்பகமே மெய்ஞ்ஞான பூரணமே யாரணமே 
கற்பகமே முன்னின்று கா . 


நூல் . 


ஆசிரிய விருத்தம் . 
ஆதியல் கம்துலில் லாகியென் றோதுபொரு 

ளாகியெப் பொருளு மாகி 
பரியதா யுரியதா யன்பர்கட் கேயுதவு 

மானந்த மோன மாகிச் 
சோதியா யாதிசற் சொரூபமாய் நிர்மல 

சுகானந்த வாரி யாகிச் 
சுபசோப சிங்கா சனாதிபதி யாய்த் திவ்ய 

சோமயா னந்த மாகிப் 


10 


பேதக மிலா தசம் பூரண விலட்சண 

பிர்மசற் சமய வித்வ 
பிரபல சகாயபரி பாலன விதற்பா 

பெட்புலவு நுட்ப சதுா 
வேதநா யகாபி பொருட்டினாலடிமைபவ 

வேதனை யகற்று முதலே 
கெசிதா னந்தபா ரகசியா னந்தசுக 

மேவும் பரப்பிர் மமே . 


( 
1 
) 


சருவபரி பூரண தயாளசாட் சாதியாய்ச் 

சார்ந்தசற் குணமே ருவாய்த் 
தாய்தமரி லாதவோர் சச்சிதா னந்தமாய்த் 

தன்மயம தாகி யாவும் 
மருவிமரு வா தரான் மறைமுடிப் பொருளாகி 

மாயா விகார மாகி 
மனோலயத் திற்போத மாகுமோங் காரசிம் 

மாசன சவுக்ய பலித 
கருதரிய வஸ்துவே மெய்ஞ்ஞான சட்சகக் 

கருணை ப்ரசாத வடிவே ! 
காரணானந்தசுக வாரியின் மூழ்கியக் 

கரையேற நாடு மென்றன் 
வெருவுபவ பாசபத் தந்துணித் து தவியிவ் 

வேளைவந் தருள் புரி குவாய் 
விகசிதா னந்தபர சகசியா னந்தசுக 

மேவும் பாப்பிர் மமே . 


( 2 ) 


11 


அறிவைப் படுத்திலே னெறியைத் தொடுத்திலே 

னாசார மென்ப தறியேன் 
அனந்தனந் தாகம புராணகலை யோதுகினு 

மஞ்ஞான நீக்கு மறிவை 
யறிகிலே னிரவுபக லாகமூ வாசையா 

லறிவழிந் தலையு மெற்கும் 
அஷ்டாங்க யோகநிலை கிட்டநீ யிஷ்டம்வைத் 

தாளுநா ளெந்த நாளோ ! 
முறைமைதவ றாதநவ ரத்னஞா னோதயநன் 

முத்து முழு வயிரமே யென் 
முகநோக் கிடாதிருந் தாலடிமை யாரிடமு 

முறையிடுதல் நியாய மலவே 
மிறைதீர் சதானந்த மோனப்ர சாதமே 

விநயாஞ் சிதசொ ரூப 
விகசிதா னந்தபா சகசியா னந்தசுக 

மேவும் பாப்பிர் மமே , 


184402 


( 3 ) 


சாசுவத வானந்த ஞானபத யோகமே 

தற்பா எதார்த்த காணா ! 
சரியைவழி யொழுகிலேன் கிரியைகிலை தன்னையுஞ் 

சாதித்தி லேன் யோக மாந் 
தேசு தட மறிகிலேன் ஞானமே யனுசரித் 

திடும் யூக மியாது மறியேன் 
தேசிகா நடனமிடு வாசகா சாசமிகு 

சிற்பரா னந்த மயமே 


12 


பாசமூள் பஞ்சேந்தரி யங்களை வசஞ்செய்யும் 

பாழான வென்மனத்தைப் 
பகுத்துணர் கிலேனுனது பத்மா சனத்தறிவு 

பக்குவ மிலாத வெற்கு 
வீசுமஞ் ஞானமிக வுளதாலு னருள் தந்து 

மெய்ஞ்ஞான மூட்டு விப்பாய் 
விகசிதா னந்தபா ரகசியா னந்தசுக 

மேவும் பரப்பிர் மமே . 


நினதுவெளி யுருவினைத் தழுவியது கைப்படா 

நேர்மையா னெஞ்ச முருகி 
நீடுசுப சந்த்சகாக் திக்கலைத் தமனிய 

நிறைந்தபொற் பீட முற்ற 
மனமெனும் பெண்ணினல் லாடனைப் பலவித 

வணந்து தனுப்பி வைத்தேன் 
வந்ததோ வில்லையோ வென்றைய மேயுற்று 

வாடுநின் னடிமை யேற்குத் 
தனதுபா ராட்டிமா கனகசிம் மாசனத் 

தகுதிதந் தருள்வை யென்று 
சாலோக சாமீப சாரூப சாயுச்ய 

சாணாந்த கதிரும் பினேன் 
வினவுபல சலனசஞ் சலமது தொலைத் தருளும் 

வித்தகா ரத்ன சகித 
விகசி தா னந்தபா ரகசியா னந்தசுக 

மேவும் பரப்பிர் மமே . 


13 


மண்மீ துதித்தியா னிதுகால மென்னசுக 

வாழ்வடைக் தேன்கு ழந்தை 
வயதிலே வந்ததுயர் மாறாம லெப்பொழுதும் 

மனத்திலே போராடவே 
எண்ணா தெலாமெண்ணு மோர்பாவி யென்போலு 

மெவருளா ரிவ்வுல கினில் 
ஏகாந்த வெள்ளமே வேதாந்த ரூபமே 

யின்பமெய்ஞ் ஞான முதலே 
புண்யார்த்த மேவு சௌ பாக்கியம் மிகுந்துதற் 

போதனானந்த முற்றுப் 
புருடார்த்த மெய்தினின் புகழ்பாடி யின்பம் 

பொருந்தவருள் புரிவை யன்றோ ! 
விண்மீ திருந்தமா மகவாரி யமிர்தமே 

வெட்டவெளி யான மோன 
விகசிதா னந்தபாரகசியா னந்தசுக 
மேவும் பாப்பிர் மமே . 

( 6) 


வேதாந்த சாரத்தி னுட்பொருளை யோராது 

வீணா டொலைத்து மேயான் 
மெஞ்ஞான வின்பமணு காதபாழ் வீட்டையே 

மெய்யென்று நம்பி நாளும் 
நாதாந்த புவனத்தி லொட்டாத பிரபஞ்ச 

நட்டாழி தன்னி லாழ்ந்து 
நங்கையர்க ளெனுமோச நமன் வலைக் காளாகி 

நலிவதற் கென் செய்கு வேன் 


14 


சோதிப்ச காசமறை யாராயு மன்பர் தம் 

தொல்லைக ளனைத்து நீக்கி 
சுகரிஷ்டை யருணற் சுகானந்த மேயெனது 

தொல்வினைக டீர்ப்ப தரிதோ ! 
மீதுப்ர வாகமே யாவர்க்கு முத்திதரு 

மேலான பத்ம ராக 
விகசிதா னந்தபர ரகசியா னந்தசுக 

மேவும் பரப்பிர் மமே . 


( 7 ) 


சொல்லுமெய்ஞ் ஞானச் சுகானந்த பொக்கிஷத் 

தொளிர்மணிக் கொடியீ தெனாத் 
தூயசதுர் வேதபோ தானந்த சாகா 

சுயப்ரகா சத்தின் மேவும் 
வல்லப துவக்கமுடி வற்றவுத் தண்டகுண 

மதிமந்த்ர சந்த்ரோ தய 
மௌனகுரு தேசிகா வாசாம கோசர 

மனோன்மணிக் கருள் செய் தவா ! 
நில்லாது நிற்குமுன் பெருமையைச் சொல்லவு 

நீசனென் னாற்கூடு மோ ! 
நிஷ்கள நிரஞ்சன நிசாலம்ப நிர்த்தொந்த 

நிமல வானந்த வடிவே 
வெல்லாது வென் று முன் வினையென்ற மாயையா 

மிடிமைதீர்த் தருள்புரி குவாய் 
விகசிதா னந்தபச ரகசியா னந்தசுக 

மேவும் பாப்பிர் மமே . 


( 8 ) 


15 


ஐயனே யகிலத் தனந்தா யிரம்பிறவி 

யாகுமப் பிரவி தனிலே 
பரிதுமா னுடமென்ப சஃதடைந் தாலுமதி 

லாணாதல் மிகவு மரிதே 
செய்வினைப் பதமெனுஞ் சரியாதி நான்கிலெர் 

தேசிகா நின்ப தத்தைத் 
தேடுவது சரியைநற் றிருமுறைக ளோர்ந்துபின் 

செய்தொழில் கிரியை யின்னும் 
துய்ய தல் லாவழியி லைம்புலப் போக்கிலாத் 

துரியமாய் நிற்றல் யோகம் 
சூட்சகா நின்னோடு கலந்தாங் கிரண்டற்ற 

தூயநிலை ஞான மெனலால் 
மெய்ஞ்ஞான யோகநித் திரைபுரிய வேமோக்க 

வீடுதந் தருள்புரி குவாய் 
விகசிதா னந்தபர ரகசியா னந்தசுக 

மேவும் பாப்பிர் மமே , 


S ( 9 ) 


கஞ்சமல எல்லிரீ லோற்பலங் கொட்டி செங் 

காந்தள் செறி புனல்வா வியும் 
கற்பகப் புன்னை பா திரிவன்னி சண்பகக் 

கர்ச்சூர நிறைசோலை சூழ் 
மஞ்சுகளுலாவு கொடி மாட் டங்கள் சேர் 

மாநகர்க் கண்மணி யெனா 
மலர்மகளு மலைமகளு மருவிவிளை யாடிமதி 

வளர் சோது குடியில் வாழுஞ் 


16 


செஞ்சொன்மீ முன்கனி செய் தவமதோர் வடிவதாய்த் 

திரள் அப்துல் காதி றேன்னுஞ் 
சேயனடி யேனுமுனை சம்பினேன் நம்பினேன் 

தீமை தீர்த் தாளு தற்கே 
விஞ்சைசாத் தத் துரிய தீதமௌ னாகார 

வ்யோம யோகப் ரசாத 
விகசிதா னந்தபராகசியா னந்தசுக 
மேவும் பரப்பிர் மமே , 

(10) 


... paalara 


acce 


சி 


முற்றுப்பெற்றது 


1844 


184 


Punted at the Guam ess 

Press e Broadvindras - 3-26-1000. 


18 புத்தக விளம்பரம் 


இளையாங்குடி பூனியன் சேர்மெனும் , மதுரை தமிழ்ச் ரூ . அ.ப. 
சங்க வித்துவானுமாகிய , சோ துகுடி ஸ்ரீமான் , எம் . கே . 
எம் . அப்துல் காதிறு ராவுத்தர் சாஹிப் பத்துர் அவர்க 
ளியற்றிய நாகூர் நாயகர் பச்சாத்தம் புத்தகம் 1 - க்கு 0 3 0 

4 ஆசிரியரவர்களியற்றிய , மதுரைத் தமிழ்ச்சங்க 
மான்மியம் , நெல் , கற்பு , ஈகை , பாம்பன் வழி டைச் 
சிந்து , 

( அச்சில் 
சென்னை ஆதிபூதானி வைத்தியசாலையின் அதிய 
ரான ஏ . எஸ். தாவுத் சாவியவர்களால் தொகுக்கப்பட்ட 
வைத்தியாமிர்த போதினி புத்தகம் 1 - க்கு 

100 
வயா ராலியற்றிய சவதே ஞானன் ஞான சந்தரி 
யென்னும் , நெளால் தாரக் , நாரக் சுந்தர் சரித்திரம் 
காலிகோ பைண்ட் புத்தசம் 1 - க்கு 

112 0 
மஹா துயரடைந்து சுகானந்தமெய்திய மாஹிஜா 
பின் சரித்திரம் புத்தசம் 1 - க்கு 

0 10 0 
சகல வியாதிக்கும் ஒரே மருந்தென்னும் அனுபோக 
வைத்திய ஆரத்தக் களிப்பு புத்தகம் 1 - க்கு 

திருவீரமாநகர் , பாலாவி வித்வான கே . எ . முற்றம் 
மதியும் புலவரவர்களாலியற்றிய தேசாபிமானிக 
களின் பேரில் பாடிய நந்தமிழ் நவீனம் , ஆசிரியர் பட 
துடன் புத்தகம் 1.க்கு 

0B0 
நந்தமிழ் நவீனம் , இரண்டாம் பாகம் 

( அச்சில் 
புதூர் , அத்துவிதானந் தவனுபவ மெஞ்ஞான சொரூ 
பராகிய ஸ்ரீமத் பூ . மு . முஹம்மது மஸ்தானவர்க ளியற் 
சிய அருமையான தத்துவானந்த தீபம் புத்சகம் 1 - க்கு 0 5 0 

திருவீரமாக்கள் செந்தமிழ் வித்துவான் யாவன் 
நாஸாவர்களாலியற்றிய , இந்தியா தேசாபிமானிகளின் 
பேரில் சாத்தி மஞ்சர் புத்தகம் 1.க்கு 

0210 
எங்களிடம் , சூக்கும தேகத்திற்குரிய, சகல மத வேதாந்தம் , 
சித்தார்தம் , இதிகாசம் , புராணங்கள் , சாவியங்கள் , பக்திரசக் கீர்த் 
தனங்கள் முதலிய மக்கள் பெரும்பேற்றைத் தாத்தக்க அருமை 
பெருமைவாய்ந்த நூல்களும் வில் சரசமாகக் கிடைக்கும் . வெளியூ 
ஆர்டர்களை என்கு கவனித்தனுப்புவோம் . சயம் . 

பஞ்ச சக்தி புத்தகசாலே , 
தபால் பெட்டி , கெ . 1051 , இரங்கோன் . 


